REGISTERBD No. M. 7153 


Grecto 


KERALA GAZETTE 

EXTRAORDINARY 
PUBLISHED BY AUTHORITY 


12th December 1963 


Vol. VII] Trivandrum ,Thursday, 21st Agrahayana 1835 (No. 135 


GOVERNMENT OF KERALA 

Law Department 
NOTIFICATION 


No. 9470- F1/63 /Law . 

Dated, Trivandrum , 12th December 1963 : 

Agrahayana 21 , 1835. 
The following Act of the Kerala State Legislature is hereby 
published for general information . The Bill as passed by the Legis 
lative Assembly , received the assent of the President on the 4th day of 
December, 1963. 

By order of the Governor, 
P. SANKARAN ELAYATA, 

Lazer Secretary . 


PRINTED AND PUBLISHED BY THE S.G.P. AT THE GOVERNMENT PRESS , 

TRIVANDRUM , 1963. 


ACT 42 OF 1963 


THE MUSLIM PERSONAL LAW (SHARIAT) APPLICATION 

(KERALA AMENDMENT) ACT, 1963. 


An Act to amend the Muslim Personal Law ( Shariat) Appli 

cation Act 1937 (Central Act 26 of 1937) , in its application 
to the State of Kerala . 

Preamble . — WHEREAS it is expedient to amend the Muslim 
Personal Law ( Shariat ) Application Act, 1937 ( Central Act 
26 of 1937 ) , in its application to the State of Kerala in the 
manner hereinafter appearing ; 

BE it enacted in the Fourteenth Year of the Republic of 
India as follows: 

1. Short title and commencement.- ( 1 ) This Act may be 
called the Muslim Personal Law (Shariat ) Application (Kerala 
Amendment) Act, 1963. 

. ( 2 ) It shall come into force at once. 
2. Central Act 26 of 1937 in it s Gpplication to the State of 
Kerala to be amended. - The Muslim Personal Law (Shariat ) 
Application Act, 1937 (hereinafter referred to as the said 
Act ) shall , in its application to the State of Kerala, be amend 
ed in the manner hereinafter provided . 

3 . Substitution of a new section for section 2 , Central Act 
26 of 1937. - For section 2 of the said Act, the following sec 
tion shall be substituted , namely : 

" 2. Application of personal law to Muslims.- Notwith 
standing any custom or usage to the contrary , in all questions 
regarding intestate succession , special property of females in 
cluding personal property inherited or obtained under contract 
or gift or any other provision of personal law , marriage, dis 
solution of marriage, including talaq , ila , zihar, lian , khula 
and mubaraat, maintenance , dower , guardianship , gifts, trusts 
and trust properties and walfs, (other than charities and 
charitable institutions and charitable and religious endow 
ments ) the rule of decision in cases where the parties are 
Muslims, shall be the Muslim Personal Law ( Shariat) " . 

4. Repeal. - The Muslim Personal Law (Shariat) Applica 
ion (Madras Amendment) Act, 1949 (Madras Act XVII of 
949 ) , as in force in the Malabar district referred to in sub 
ection (2 ) of section 5 of the States Reorganisation Act, 
956 (Central Act 37 of 1956 ) , is hereby repealed . 


Kerala Gazette No. 49 dated 10th December 1963 . 
PART II 

1963, ச . ச . சட்டமூலம் எண் . 27 

விளம்பரம் . 
எண் . 3835/ ச . ச . 7/63 . 

கேரளச் சட்டசபையின் நடைமுறை மற்றும் அலுவல் நடப்பு 
பற்றிய ஒழுங்குகளின் 67-வது ஒழுங்கின் கீழ் , மன்றத்தலவர் ஆணையிட் 
டவாறு. கீழ்வரும் சட்டமூலம் , நோக்கங்கள் மற்றும் 

காரணங்களின் 
அறியிக்கையுடனும் ஒப்படைக்கப்பட்ட சட்டம் இயற்றுவதற்கான 
அதிகாரம் பற்றிய நினைவுக்குறிப்புடனும் வெளியிடப்பட்டுள்ளது . 
சட்டசபைசெயலகம் , 

டி . திருமலை , 
திருவனந்தபுரம் , 

செயலாளர் , 
11-7-1963 . 

சட்டசபை . 


1963- ம் ஆண்டின் கேரள பஞ்சாயத்துகள் (திருத்தம் ) பற்றிய 


சட்டமூலம் . 


2 . 


1960- ம் ஆண்டின் கேரள பஞ்சாயத்துகள் சட்டத்தை மீண்டும் 
திருத்துவதற்கான ஒரு சட்டமூலம் . 
பீடிகை.- இதன் பின் காணப்படும் நோக்கங்களுக்கென 1960- ம் ஆண்டின் 
கேரள பஞ்சாயத்துகள் சட்டத்தை மீண்டும் திருத்துதல் உசிதமென்பதால் ; 

இந்தியக்குடியரசின் பதினான்காவது ஆண்டு இது கீழ்வருமாறு 
இயற்றப்பெறலாகட்டும் .- 
1. சுருக்கத்தலைப்பும் துவக்கமும். 

( 1 ) இச்சட்டம் 1963- ம் ஆண்டின் கோள பஞ்சாயத்துகள் 
( திருத்தம் ) பற்றிய சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) அரசாங்கம் , அரசிதழில் விளம்பரம் செய்வதன் மூலம் 
நிர்ணயிக்கின்ற வாறான நாளன்று இது அமுலுக்கு வரவேண்டும் . 

3 எ , 3 பி , மற்றும் 3 ஸி , என்னும் புதிய பிரிவுகள் 
இடைப்புகுத்துதல் . 

இதன் பின் முதற்சட்டமென குறிப்பிடப்படும் 1960- ம் ஆண்டின் 
கேரள பஞ்சாயத்துகள் சட்டத்தில் ( 1960- ன் 32 -வது சட்டம்) , 3 -வது 
பிரிவுக்குப்பின் , கீழ் வருமாறான பிரிவுகள் இடைப்புகுத்தப்படவேண்டும்.- 
3 எ . நகர்ப்புறம். 
( 1 ) சட்டசபையினால் இதற்கெனத்தெளிவான பிரோனே 

ஒன்று 
பிறப்பிக்கப்பட்டிருந்தால் , அரசாங்கம் , அரசிதழில் விளம்பரம் செய் 
வதன்மூலம் பஞ்சாயத்தின் ஏதேனும் பகுதி அல்லது 

பாகம் , 
விளம்பரத்தில் குறிப்பிடும் நாள் முதல் ஒரு நகர்ப்புற மாகும் 
அறிவிக்கவேண்டும் . 

( 2) அரசாங்கம் அரசிதழில் விளம்பரம் செய்வதன் மூலம் . 1 - ம் 
துணைப்பிரிவின் கீழ் நகர்புறமென அறிவிக்கப்பட்ட பகுதிக்கென நகர் 
புறக்குழு ஒன்று அமைக்கவேண்டும் . 
G. 2953 . 


என 


2 


( 3 ) 2 - ம் துணைப்பிரிவின் கீழ் அரசாங்கத்தினால் பிறப்பிக்கப்பட்ட 
விளம்பரம் ஒன்றில்.- 

(i ) நகர்புறக்குழுவின் அங்கத்தினர்களின் மொத்த எண்ணிக்கை; 
( ii) நகர்ப்புறக் குழுவின் உறுப்பினர்களாக இருக்கவேண்டிய 

நபர்கள் அல்லது அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டிய 

முறை 
(iii) நகர்ப்புறக்குழுவின் தலைவராக தெரிந்தெடுக்கப்படவேண்டிய 

நபர் அல்லது அவர் தெரிந்தெடுக்கப்படவேண்டிய அல்லது 

நியமிக்கப்படவேண்டிய முறை ; 
( iv ) உறுப்பினர்களின் மற்றும் தலைவரின் பதவிக்காலம் ; 
( v ) அலுவல் நடத்தும்போது நகர்ப்புறக்குழுவினால் கையாளப்பட 

வேண்டிய நடைமுறை ; 
ஆகியவை வகை செய்யப்பட்டிருக்கவேண்டும் . 

( 4 ) அரசாங்கம் ( நகர்புறக்குழுவின் உறுப்பினரல்லாத ) ஏதேனும் 
நபரை அதன் நிருவாக அதிகாரியாக நியமிக்கவேண்டும் . 

( 5 ) இப்பிரிவும் 3 பி . 3 ஸி . பிரிவுகளும் தவிர இச்சட்டத்தின் 
விதிகள் , 1 - ம் துணைப் பிரிவின் கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்ட 
நாள் 
முதல் நகர்ப்புறத்துக்குப் பொருந்தாதொழிய வேண்டும் . 


3 . 


பி . 1961- ம் ஆண்டின் 14-வது கேரளச் சட்டமுலம் வேறு 
சட்டங்களும் , குறிப்பிடப்பட்ட மாற்றங்கள் , கூடுதலாக சேர்த்தவை 
மற்றும் கட்டுப்பாடுகளுக்குட்ப்பட்டு , நகர்ப்புறத்துக்குப் பொருந்துதல் . 

( 1 ) அரசாங்கம் , அரசிதழில் விளம்பரம் செய்வதன் மூலம் , 
1960- ம் ஆண்டின் கேரள நகராட்சி சட்டத்தின் ( 1961- ன் 

14 -வது 
சட்டம் ) , அல்லது அதன் கீழ் உருவாக்கப்பட்ட ஏதேனும் ஒழுங்குகளின் , 
அல்லது கேரள மாநிலத்தின் எனில் நகர்புறத்தில் அல்லாத எந்தப் 
பகுதியிலேனும் அப்போது அமுலிலிருக்கும் வேறு ஏதேனும் சட்டத்தின் 
விதிகளில் எவையேனும் , விளம்பரத்தில் குறிப்பிடக்கூடிய அளவிலும் 
அவ்வானை மாற்றங்கள் , கூடுதலாகச் சேர்த்தவை மேலும் கட்டுப் 
பாடுகளுக்கும் உட்ப்பட்டும் அப்பகுதிக்குப் பொருந்த வேண்டுமெனக் 
கட்டளையிடலாம் . 

( 2 ) முக்கியமாக மற்றும் மேற் கூறிய விதிகளின் பொதுத் 
தன்மைக்குப் பாதகமாகாதவாறு , இத்தகைய விளம்பரம். 

இப்பிரிவின் கீழ் , நகர்ப்புறத்துக்குப் பொருந்தக்கூடிய 
களின் மூலம் விதிக்கக்கூடிய எல்லா வரிகளும் கட்டணங்களும் அல்லது 
அவற்றில் எவையேனும் விதிப்பதற்கு நகர்ப்புறக்குழுவிற்கு அதிகாரமளிக் 
கலாம் ; மேலும் 
( ஆ ) நகர்புறம் 

சம்பந்தமாக , விளம்பரத்தில் குறிப்பிடக்கூடிய 

வரையறைகள் , நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் 
எதுமிருந்தால் அதற்க்குட்ப்பட்டு , மேற்க்கூறியவாறு பொருந்தும் 
விதிகளின் கீழ் , முறையே நகராட்சி மன்றம் , நகராட்சி மன்றத் தலைவர் 
மற்றும் நகராட்சி ஆணையாளருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் 
பிரயோகிக்கவும் கடமைகள் நிறைவேற்றவும் , நகர்ப்புறக் குழுவிற்கும் , 
நகர்ப்புறக்குழுவின் தலைவருக்கும், நகர்புறக் குழுவின் நிருவாக அதிகாரிக்கும் 
அதிகாரம் அளிக்கலாம் . 


ஒழுங்குகள் , 


3 


( 3 ) 3 பி . பிரிவின் 1 - ம் துணைப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட 
எல்லா விளம்பரங்களும் , அவை பிறப்பிக்கப்பட்ட உடன் தா 3 ன , கூட்டத் 
தொடரின் போது , ஒரு கூட்டத்தொடரில் அல்லது . தொடர்ந்துள்ள இரு 
கூட்டத்தொடரிலாக மொத்தம் பதினான்கு நாட்களுக்குச் சட்டசபைமுன் 
வைக்கப்படவேண்டும் . மேலும் , 

அந்தந்தக் காரியங்களிலானது போல் , 
இவ்வாறான கூட்டத்தொடர் அல்லது உடனடியாகத் தொடரும் கூட்டத் 
தொடர் முடிவடையுமுன் , சட்டசபை , விளம்பரத்தில் ஏதும் மாற்றம் 
வருத்துகின்றதெனில் விளம்பரம் மாற்றம் வருத்தப்பட்ட முறையிலேயே 
பயனுடைத்தாகவேண்டும் , 

அல்லது விளம்பரம் பிறப்பிக்கப்படக் 
கூடாதெனத் தீர்மானிக்கின்றதெனில் பயனற்றதாக்கப்பட வேண்டும். 
எவ்வாறாயினும் இத்தகைய மாற்றம் அல்லது தள்ளுபடி , அவ்விளம் 
பரத்தின் கீழ் முன்னர் செயலாக்கப்பட்டவற்றின் செல்லுபடியாகும் 
பன்மைக்குப் பாதகமற்றதாக இருக்கவேண்டும் . 


3. ஸி . நகர்ப்புறமென அறிவிக்கப்பட்ட பஞ்சாயத்துகளின் சொத் 
துக்கள் , உரிமைகள் , பொறுப்புகள் ஆகியவை கைமாற்றம் செய்தல். 


( 1 ) பஞ்சாயத்துகளுக்கெதிராக சட்டப்படியாக உள்ள எல்லா 
பொறுப்புகளும் அதுபோன்று , எத்தகைய தாயினும் இவ்வாறான ஏதேனும் 
பஞ்சாயத்தினால் அல்லது பஞ்சாயத்திற்காக , பயன்படுத்தப்பட்ட , அனு 
பவிக்கப்பட்ட அல்லது கைவசம் வைத்திருக்கப்பட்ட எல்லாச் சொத்துக் 
களும் , உரிமைகளும் மற்றும் எத்தகையதாயினும் உடமையாயிருந்த , 
அல்லது ஒப்படைக்கப்பட்டிருந்த அல்லது பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த 
எல்லா பாத்தியதைகளும் , இவ்வாறு சொத்துக்கள் உரிமைகள் , 

பாத் 
தியதைகள் அல்லது பொறுப்புகள் , 3 எ பிரிவின் 1 - ம் துணைப்பிரிவின் 
கீழ் அமைக்கப்பட்ட நகர்புறம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் வரையில் 
அவை , அந்தத் துணைப்பிரிவின் கீழ் , அறிவிப்பு விடுக்கப்பட்ட நாள் முதல் 
மேற்கூறிய நகர்ப்புறத்தின் நகர்ப்புறக்குழுவிற்குக் கைமாற்றம் செய் 
யப்பட்டிருக்க வேண்டும் . 


( 2 ) 1 - ம் துணைப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் சொத்து , 
உரிமை , பாத்தியம் அல்லது பொறுப்பு நகர்ப்புறம் சம்பந்தமானவைதானா. 
அல்லது மேற்கூறிய துணைப்பிரிவின் கீழானவை தானா என்பது பற்றி 
ஏதேனும் தகராறு எழும் போது , அவ்விஷயம் , அரசாங்கத்திற்குக் குறிப்பீடு 
செய்யப்பட வேண்டுமென்பதோடு , அதன் மீதான அரசாங்கத்தின் 
முடிவு 
இறுதிமுடிவாக இருக்கவும் வேண்டும் . 


( 3) 3 எ பிரிவின் 1 - ம் துணைப்பிரிவின் கீழ் அறிவிப்பு விடுக்கப் 
படும் நாளுக்கு முன்னர் உடனடியாக , வரிக்கென , அல்லது 

செலவுகள் 
அல்லது நஷ்டஈடுகளுக் கென எழுகின்ற , அல்லது வேறு விதத்தில் 
ஏதேனும் பஞ்சாயத்துக்கு செலுத்தவேண்டிய கூட்டுச்சேர்க்கை மூலமான 
எல்லா வரி நிலுவைகளும் அல்லது செலுத்தவேண்டிய வேறு 

தொகை 
களும் , இத்தகைய நிலுவைகள் அல்லது வேறு தொகைகள் நகர்ப்புறம் 
சம்பந்தப்பட்டதாக இருக்கும்வரை , நகர்ப்புறக் குழுவினால் 
ஈடாக்சப் 
படலாம் . 


( 4 ) 3 எ பிரிவின் 1 - ம் துணைப்பிரிவின் கீழ் , அறிவிப்பு விடுக் 
கப்பட்ட நாளுக்கு முன் உடனடியாக , ஒரு 

பஞ்சாயத்தினால் அல்லது 
பஞ்சாயத்துக்கெதிராக எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும் , அவை 
( 1) -வதும் ( 3) -வதும் துணைப்பிரிவுகளில் 

செய்யப்பட்டுள்ள 
விஷயங்கள் சம்பந்தப்பட்டவையாக இருக்கும் வரை, நகர்ப்புறக் 
குழுவினால் அல்லது குழுவுக்கெதிராகத் தொடரப்படலாம் . ” 


வகை 


4 


3 . 39-வது பிரிவிற்குப் பதிலாக புதிய பிரிவு மாற்றியிடப்பபடல்.- 

முதற் சட்டத்தின் 39 -வது பிரிவுக்குப் பதிலாகக் கீழ்வரும் பிரிவு 
மாற்றியிடப்படவேண்டும் .- 

பொதுப் பஞ்சாயத்து நிருவாக அமைப்பு. 
( 1 ) அரசாங்கத்தினால் இதற்கென குறிப்பிடக்கூடியவாறான ஒழுங் 
குகளுக்குட்பட்டு , அரசாங்கம் , மாவட்டத்திலுள்ள பஞ்சாயத்தின் கீழ் 
வேலை செய்யும் நிருவாக அகிகாரிகளல்லாத பணியாட்களை ஒன்று சேர்த்து 
மா நியத்திற்கான பொதுப் பஞ்சாயத்து நிருவாகமொன்று அமைக்கவாம் . 

( 2 ) ஒரு பஞ்சாயத்தின் , நிருவாக அதிகாரிகள் அல்லாத , 
அதிகாரிகள் மற்றும் பணியாட்களின் என்ணிக்கையும் உத்தியோகப் 
பெயரும் அரசாங்கம் நிர்ணயிக்கவோ அல்லது மாற்றவோ செய்யலாம் . 

( 3 ) அரசாங்கம் , பஞ்சாயத்துகளின் அதிகாரிகள் மற்றும் பணி 
யாட்கள் (வேலைக்கௌ ) சேர்க்கப்படுதல் மற்றும் அவர்களது 

பனி 
நிலைமைகளையும் ஒழுங்குபடுத்தும் பொருட்டு ஒழுங்குகள் உருவாக்கலாம் 

அரசாங்கம் , இரண்டோ அல்லது அதற்கு அதிகமோ 
பஞ்சாயத்துகளின் பொருட்டு , பொதுப்பணியாளர் தொகுதி நியமிக் 
கலாபென்பதோடு , ஒவ்வொரு பஞ்சாயத்திலிருந்தும் , இத்தகைய பணி 
யாளர் தொகுதியின் உறுப்பினர்களுக்குக் கொடுக்கப்பட்டுள்ளவாறான 
ஆதியம் மற்றும் படிகளின் வீதம் , மற்றும் பொதுவான கட்டளையின் 
மூலம் அல்லது பிரத்தியேகமான கட்டளையின் மூலம் அரசாங்கம் 
நிர்ணயிக்கக்கூடியவாறான அவர்களின் விருப்புப் படிகள் , ஓய்வூதியம் 
மற்றும் பிராவி டெள் டு பண்டின் பாலுள்ள உதவித்தொகைகளும் 
ஈடாக்கவும் செய்யலாம் . 


நோக்கங்கள் மற்றும் காரணங்களின் அறிக்கை . 
1 . தொழில் மற்றும் தொழிலாளர் அல்லது நிறுவனச் சார்பான 
காலனிகள் நிறுவுவதன் மூலம் பஞ்சாயத்து எல்லைக்குள் கிடக்கும் நாட்டுப் 
பகுதிகள் , உடனடியாக நகர்ப்புறத்தன்மையை அடைந்துள்ளமையால் 
பஞ்சாயத்துகள் பற்றிய சட்டத்தின் விதிகள் இத்தகையபகுதிகளின் 
தேவைகளை நிறைவேற்றப் போதாதவையாகக் காணப்படுகின்றன . 
இத்தகைய பகுதிகளின் நகர சுத்தி , நகரப்பாதுகாப்பு , சுகாதாரம் 
முதலானவை சம்பந்தமாகக் கூடுதல் வசதிகள் நல்கும் பெருட்டு, இப் 
பகுதிகளை ஒன்று சேர்த்து நகர்ப்புறமாக அமைத்தலும் , அதன் தல 

பொறுப்பை நகர்ப்புறக் குழுவிடம் ஒப்படைத்தலும் தேவை 
யெனக் கருதப்படுகின்றது . மேலும் நகர்ப்புறங்களின் நிலைமைகளுக்குப் 
பொருந்துகிறவாறு . தல ஆட்சிகளுக்குப் பொருந்தக்கூடியவாறான நதராட் 
சிச்சட்டத்தின் அல்லது வேறு சட்டத்தின் விதிகளை இந்நகர்ப்பு றங்களுக்கும் 
வியாபிக்கச் செய்தலும் தேவையெனக் கருதப்படுகின்றது . இந்த நோக் 
கத்தை எய்த வேண்டுமென்பதே இச்சட்டமூலத்தின் முக்சிய கருத்தாகும் . 
மாநிலத்தி.துள்ள பஞ்சாயத்துகளுக்கென் 

பொது 

நிருவாகம் 
ஒன்று அமைப்பதற்கான விதிகளும் உருவாக்கத் தீர்மானிக்கப்பட்டுள்ளன . 
ஒப்படைக்கப்பட்ட 

சட்டட்யற்றுவதற்கான அதிகாரம் பற்றிய 
நினைக்குறிப்பு . 
1 . சட்ட மூலத்தின் 

உட்பிரிவின் 

மூலம் 
தீர்மானித் துள்ள 3 பி . பிரிவு , விளம்பரத்தின் மூலம் 1960 ம் ஆண்டின் 
சேரா நகராட்சிச் , சட்டத்ன் அல்லது அதன் கீழ் உருவாக்கப்பட்ட 
ஏதோறும் ஒழுங்குகள் அல்லது கேரள மாநிலத்தின் 

எந்தப் 
பத்திலேனும் நிலவிலிருக்கும் வேறு ஏதேனும் சட்டத்தின் விதிகளை , 
விளம்பரத்தில் குறிப்பிடக்கூடியவாறான அளவிலும் மற்றும் , அவ்வாறான 


جارتهقا 


5 


மாற்றங்கள் , கூடுதலாகச் சேர்த்தலை மற்றும் கட்டுப்பாடுகளுக்குட்ப் 
பட்டும், நகர்ப்புறமென அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வியாபிக்கச் 
செய்ய அரசாங்கத்திற்கு அதிகாரமளிக்கின்றது . நகர்ப்புறத்தின் நல் 
அபிவிருத்தியை நிலைப்படுத்துவதுற்குத் தேவையெனத் தோன்றுகின்ற 
வாறு மற்றும் அவ்வாறான சமயத்தில், நகராட்சிச் சட்டத்தின் மற்றும் 
இதனோடு சம்பந்தப்பட்ட நிலவிலுள்ள சட்ங்களின் விதிகளை நகர்ப் 
புறத்திற்கு வியாபிக்க செய்வது இதன் உத்தேசமாகும் . புதிய பிரிவின் 
மூலம் வழங்கத் தீர்மானித்துள்ள அதிகாரம் அசாதாரணமானதென்று . 
மேலும் இப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படும் எல்லா விளம்பரங்களும் சட்ட 
சபை முன் வைக்கப்படவேண்டுமென்பதோடு சட்டசபை வருத்தக்கூடிய 
ஏதேனும் மாற்றத்திற்குட்பட்டிருக்கவும் வேண்டும் . 
2 . 

சட்டமூலத்தின் 3 -வது உட்பிரிவு , பொதுப் பஞ்சாயத்து 
நிறுவாகமொன்று அமைக்கவும் , பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் 
பணியாளர்கள் ( வேலைக்கென ) சேர்க்கப்படுதல் மற்றும் அவர்களின் 
பணி நிலைமைகள் ஒழுங்குபடுத்துவதற்கு மான ஒழுங்குகள் உருவாக்க 
அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கின்றது . ஒழுங்குகள் உருவாக்கக்கூடிய 
வாறான காரியங்கள் வாலாயத்தன்மை மற்றும் நிருவா கத்தன்மைத்தாகும் . 
அன்றியும் ஒழுங்குகள், அவை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் சட்டசபையின் 
பரிசீலனைக்குட்ப்பட்டிருக்கவேண்டும் . 

கே . ஏ . தாமோதர மேனோன் . 


G. 2953 ) 


